GOVERNMENT OF TAMIL NADU 

2009 


[Regd . No . TN /CCN /467 / 2009- 11 . 
[Price : Re . 0 . 80 Paise . 


70 


TAMI 


11 


RNME 


RI 


0 


F 


ILL 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


. 


NADU 


ia 


RUTHA 


ALONE 


UMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No. 37 ] 


CHENNAI, WEDNESDAY, SEPTEMBER 23 , 2009 

Purattasi 7 , Thiruvalluvar Aandu - 2040 


Part VI - Section 3 ( a ) 


Notifications issued by cost recoverable institutions of 

State and Central Governments . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages. 


GENERAL NOTIFICATIONS 


தமிழ்நாடு வக்ஃபு வாரியம் , சென்னை - 600 001 


வக்ஃபு சட்டம் - சையது சிராஜுதீன் அவுலியா தர்கா (எ ) புத்திமாஷா தைக்கால் மற்றும் 

பெருங்குடி பள்ளிவாசல் , மதுரை வக்ஃபு வாரியத்தின் நேரடி நிர்வாகத்தில் எடுத்துக் 
கொண்டது தொடர்பான அறிக்கை 


194 


DTP _ VI- 3(a ) (37 ) 


[ 193 ] 


194 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec. 3 (a ) 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


GENERAL NOTIFICATIONS 


தமிழ்நாடு வக்ஃபு வாரியம் , சென்னை - 600 001 . 


சையது சிராஜுதீன் அவுலியா தர்கா ( எ ) புத்திமாஷா தைக்கால் மற்றும் பெருங்குடி பள்ளிவாசல் , மதுரை வக்ஃபு வாரியத்தின் 

நேரடி நிர்வாகத்தில் எடுத்துக் கொண்டது தொடர்பான அறிக்கை . 


(ந . க . எண் 15954/ 03/ இ4/மதுரை.) 
No . VI- 3(a)/248/2009 . 

வக்ஃபுச் சட்டம் , 1995 , பிரிவு 65 - ன்படி மேற்படி மதுரை சையது சிராஜுதீன் அவுலியா தர்ஹா (எ ) புத்திமாஷா தைக்கால் 
மற்றும் பெருங்குடி பள்ளிவாசல் வக்ஃபினை தமிழ்நாடு வக்ஃபு வாரியம் தன்னுடைய ஆணை : 1 . இனம் எண் 118/07 , ந .க . எண் 
15954/ 03 /இ4/ மதுரை, 2 . இனம் எண் 49/ 09 , ந .க .எண் 18695 / 08 / ஆ14/மதுரை, 3 . இனம் எண் 75/ 09 , ந .க . எண் 15995 / 08 / ஆ14/மதுரை, 
நாள் : 30 ஜூன் 2009 - ன்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நாள் : 5 ஆகஸ்ட் 2009 முதல் 6 மாத காலத்திற்கு தமிழ்நாடு வக்ஃபு 
வாரியத்தின் நேரடி நிர்வாகத்தின்கீழ் கொண்டு வரப்படுகிறது . மதுரை சையது சிராஜுதீன் அவுலியா தர்ஹா ( எ ) புத்திமாஷா தைக்கால் 
மற்றும் பெருங்குடி பள்ளிவாசல் வக்ஃபின் நிர்வாக அதிகாரியாக மதுரை வக்ஃபு ஆய்வாளர் அவர்கள் நியமிக்கப்படுகிறார் . 


சென்னை - 600 001 . 
2009 செப்டம்பர் 15 . 


அ . முகமது ஜமாலுதீன் , 
முதன்மை செயல் அலுவலர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAL 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


